﻿21. மனிதர்களே! உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை (மட்டுமே) நீங்கள் வழிபடுங்கள். (அதனால்) நீங்கள் (எல்லாத் தீமைகளிலிருந்தும்) தவிர்ந்துகொள்ளலாம்.
22. அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தைக் கூரையாகவும் அமைத்தான். அவனே வானிலிருந்து (மழை) நீரைப் பொழியச்செய்து, அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளையச்செய்தான். எனவே, (இவற்றை எல்லாம்) தெரிந்துகொண்டே (ஏக இறைவனான) அல்லாஹ் வுக்கு இணைகளைக் கற்பிக்காதீர்கள்.
---------------------------------
இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ்  ஓரிறைக் கோட்பாட்டை (தவ்ஹீத்) விவரிக்கத் தொடங்குகிறான். அதற்குச் சான்றாக, மனிதர்களுக்குத் தான் செய்த அருட்கொடைகளைக் குறிப்பிடுகின்றான். இல்லாமையிலிருந்து இருப்புக்குக் கொண்டுவந்ததன் மூலம் மனிதர்கள்மீது அருள் புரியத் தொடங்கிய இறைவன், வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அருட்கொடைகளை அவர்களுக்கு அள்ளி வழங்கி, தன் அருளை முழுமையாக்கினான். அவனே இந்தப் பூமியை ஒரு விரிப்பைப் போன்று சம தரையாகவும், மிதித்து நடப்பதற்கு இயைந்த உறுதி வாய்ந்த தளமாகவும், உயரமான மலைகளால் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் அமைத்தான். இஃதன்றி, அவனே வானத்தைக் கூரையாக அமைத்தான்.
"வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட கூரையாக அமைத்தோம். ஆயினும், அதன் சான்றுகளை அவர்கள் புறக் கணிக்கின்றனர்" (21:32) எனும் வசனம் இதையே குறிப்பிடுகின்றது.
மேலும், மனிதர்களுக்குத் தேவை ஏற்படும் நேரங்களில் வான்மேகத்திலிருந்து அவனே மழையை அருள்கின்றான். அந்த மழை மூலம் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வேண்டிய பயிர் மற்றும் பழ வகைகளை அவன் விளையச் செய்கின்றான்.
இங்கு இரண்டாவது (22) வசனத்தில் "வானத்தைக் கூரையாக அமைத்தான்" எனும் தொடரில் "கூரை" என்பதைச் சுட்ட "பிநாஉ" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. (இதற்குக் "கட்டடம்" என்பதே சொற்பொருளாகும். இருப்பினும்,) இங்கு அதற்குக் "கூரை" அல்லது "முகடு" என்று பொருள்.
மற்றொரு வசனத்தில் (21:32) "சக்ஃப்" எனும் சொல்லே (கூரை) ஆளப்பட்டிருப்பது இதற்குச் சான்றாகும். இதைப் போன்றே, "வான்" என்பதைச் சுட்ட "சமாஉ" எனும் சொல் இவ்வசனத்தில் ஆளப்பட்டுள்ளது. (இதற்கு "வானம்" என்று பொருள் இருந்தாலும்,) இங்கு "வான் மேகமே" நோக்கமாகும்.
இணை கற்பிக்காதீர்! 
ஆக, அல்லாஹ் வே படைப்பாளன்; உணவளிப்பவன்; அகிலத்திற்கும் அதில் வாழ்கின்ற அனைவருக்கும் அதிபதி. ஆதலால், வழிபாடு செய்யப்படுவதற்கு அவன் ஒருவனே தகுதி படைத்தவன். அவனுக்கு இணையாக வேறு யாரையும் கருதலாகாது. எனவேதான், "தெரிந்துகொண்டே அந்த அல்லாஹ் வுக்கு இணைகளைக் கற்பிக்காதீர்கள்" என்று தொடர்ந்து இவ்வசனம் கூறுகிறது.
நபித்தோழர் அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதரே! அல்லாஹ் வின் பார்வையில் மிகப் பெரும் பாவம் எது? என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், "அல்லாஹ்  உன்னைப் படைத்திருக்க, அவனுக்கு நீ இணை கற்பிப்பதுதான்" என்று கூறினார்கள்.
முஆத் பின் ஜபல் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று கேட்ட அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "அவனுக்கு யாரையும் இணையாக்காமல் அவனை மட்டுமே அடியார்கள் வழிபடுவதாகும்" என்று விடையுமளித்தார்கள்.
மற்றொரு ஹதீஸில் நபி (ஸல்) அவர்கள் கூறியுள்ளார்கள்: அல்லாஹ் வும் இன்ன நபரும் நாடினால் (இது நடக்கும்) என்று உங்களில் யாரும் சொல்ல வேண்டாம். மாறாக, அல்லாஹ்  நாடி, பின்னர் இன்ன நபரும் நாடினால் (இது நடக்கும்) என்று (வேண்டுமானால்) சொல்லுங்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு மனிதர் நபி (ஸல்) அவர்களிடம், "அல்லாஹ் வும் நீங்களும் நாடினால் (இன்னது நடக்கும்)" என்று கூறினார். அப்போது, "அல்லாஹ் வுக்கு என்னை இணையாக ஆக்குகிறீரா? அல்லாஹ்  நாடினால் மட்டுமே (இன்னது நடக்கும்) என்று கூறுக" என்று அவரிடம் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
இந்த ஹதீஸ்களெல்லாம் ஓரிறைக் கோட்பாட்டின் தூய்மையைக் காக்க வேண்டும் என்பதற்காகக் கூறப்பெற்றவையே என்பது குறிப்பிடத் தக்கதாகும்.
"மனிதர்களே! உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை (மட்டுமே) வழிபடுங்கள்" என்று முதலாவது வசனத்தில் (21) அல்லாஹ்  குறிப்பிட்டிருப்பதில் "மனிதர்களே!" என்பது, இறைமறுப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் ஆகிய இரு பிரிவினரைக் குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
அதாவது உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை ஒருவன் என்று நம்புங்கள். அவனல்லாத வேறு யாரும் உங்களுக்கு உணவளிக்கும் இறைவன் கிடையாது என்பதை அறிந்துகொண்டே, பயனோ இடரோ அளிக்க இயலாத பொய்த் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்காதீர்கள். அல்லாஹ் வின் தூதர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் ஓரிறைக் கோட்பாடுதான் உண்மையானது; அதில் எந்த ஐயமும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள்.
"நீங்கள் அல்லாஹ் வுக்கு இணைகளைக் கற்பிக்காதீர்கள்" எனும் தொடரில் "இணைகள்" என்பதைக் குறிக்கும் "அன்தாத்" எனும் சொல்லுக்கு "நிகர்கள்" என்று பொருள். இதன்படி, "நீங்கள் அல்லாஹ் வுக்கு நிகர்களைக் கற்பிக்காதீர்கள்" என இத்தொடரின் பொருள் அமையும் என்று அபுல் ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: அல்லாஹ்  ஒருவனே இறைவன் என்ற செய்தியை தவ்ராத் மற்றும் இன்ஜீல் (ஆகிய முந்தைய) வேதங்களில் (படித்துத்) தெரிந்துகொண்டிருக்கும் நீங்கள் அல்லாஹ் வுக்கு இணைகளைக் கற்பிக்காதீர்கள்.

இவ்வசனத்தின் ஒளியில் ஒரு நபிமொழி 
---------------
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  தன் தூதர் யஹ் யா பின் ஸகரிய்யா (அலை) அவர்களுக்கு ஐந்து கட்டளைகளை நிறைவேற்றுமாறும் அவற்றைச் செயல்படுத்தும்படி இஸ்ரவேலர்களைத் தூண்டுமாறும் உத்தரவிட்டான். ஆனால், அவற்றை இஸ்ரவேலர்களிடம் சொல்லாமல் யஹ் யா (அலை) அவர்கள் கால தாமதம் செய்ய முனைந்தார்கள்.
இந்நிலையில், இறைத்தூதர் ஈசா (அலை) அவர்கள், யஹ் யா (அலை) அவர்களிடம் அல்லாஹ் வின் உத்தரவை நினைவுபடுத்தி, "அதை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? அல்லது நான் நிறைவேற்றிவிடட்டுமா?" என்று கேட்டார்கள்.
அதற்கு, "சகோதரரே! எனக்கு முன்னர் நீங்கள் அதைச் செயல்படுத்திவிட்டால் (காலம் தாழ்த்திய குற்றத்திற்காக) நான் பூமியில் புதையுண்டுவிடுவேனோ, அல்லது வேறு தண்டனை ஏதும் எனக்கு வழங்கப்படுமோ என அஞ்சுகிறேன் என்று யஹ் யா (அலை) அவர்கள் கூறினார்கள்.
பின்னர் யஹ் யா (அலை) அவர்கள், (ஜெரூசலத்தில் உள்ள) "பைத்துல் மக்திஸ்" பள்ளிவாசல் நிரம்ப இஸ்ரவேலர்களைத் திரட்டி, மேடையில் அமர்ந்துகொண்டு அல்லாஹ் வைப் போற்றிப் புகழ்ந்துவிட்டுப் பேசத் தொடங்கினார்கள்:
ஐந்து கட்டளைகளை நான் நிறைவேற்ற வேண்டுமென்றும் அவற்றை உங்களுக்கு எடுத்துச்சொல்லி உங்களையும் செய்யத் தூண்ட வேண்டுமென்றும் எனக்கு அல்லாஹ்  ஆணையிட்டுள்ளான். அவையாவன:
1. அல்லாஹ் வை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள். அவனுக்கு வேறு யாரையும் இணையாக்காதீர்கள். அவ்வாறு இணைவைப்பதானது, ஓர் அடிமையின் நிலையை ஒத்திருக்கிறது. அவ்வடிமையை ஒருவர், தனிப்பட்ட முறையில் தனக்குச் சொந்தமான பொன் அல்லது வெள்ளியைக் கொடுத்து விலைக்கு வாங்கினார்; ஆனால், அந்த அடிமையோ வேலை செய்து, அதில் கிடைத்த வருமானத்தை எசமானிடம் அளிக்காமல் வேறு யாரோ ஒருவரிடம் கொடுத்தான். தம்முடைய அடிமை இவ்வாறு செயல்படுவது உங்களில் யாருக்குத்தான் மகிழ்ச்சி அளிக்கும்?
இதைப் போன்றே, அல்லாஹ்  உங்களைப் படைத்து, உங்களுக்கான வாழ்வாதாரங்களை வழங்கி இருக்கின்றான். எனவே (அவன் வழங்கியவற்றை அனுபவித்துக்கொண்டு அவனுக்குச் செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவருக்குச் செய்யலாமா?) ஆகவே, அல்லாஹ் வையே வழிபடுங்கள். அவனுக்கு வேறுயாரையும் இணையாக்காதீர்கள்.
2. அல்லாஹ்  தன்னைத் தொழுமாறு உங்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான். தொழுதுகொண்டிருக்கும் தன் அடியாரின் முகத்தை இறைவன் கூர்ந்து கவனிக்கிறான். எனவே, நீங்கள் தொழும்போது இங்கும் அங்கும் திரும்பாதீர்கள்.
3. நோன்பு நோற்குமாறும் அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான். நோன்பு நோற்பவரின் நிலையானது, ஒரு கூட்டத்தில் தமது கைப்பை நிரம்ப கஸ்தூரியை வைத்துக்கொண்டிருக்கிற ஒருவரின் நிலையை ஒத்திருக்கிருக்கிறது. அந்தக் கஸ்தூரியின் மணத்தை அந்தக் கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பெறுவர். நோன்பு நோற்பவரின் வாய் வாடையானது, அல்லாஹ் விடம் கஸ்தூரியின் வாசனையைவிட அதிக மணம் கமழக்கூடியதாகும்.
4. தர்மம் செய்யுமாறும் அல்லாஹ்  உங்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான். தர்மம் செய்பவரின் நிலையானது, எதிரிகளால் கைது செய்யப்பட்டு, இரு கைகளும் கழுத்தோடு இணைத்துக் கட்டப்பட்டு, சிரச்சேதம் செய்வதற்காகக் கொண்டுசெல்லப்படுகிற கைதியின் நிலையை ஒத்திருக்கிறது. அப்போது அந்தக் கைதி, "நான் என் உயிரைக் காப்பாற்றிக்கொள்ள ஏதேனும் பிணைத் தொகை செலுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டுதானே!" என்று கேட்டுக்கொண்டே, தமது உயிரை அவர்களிடமிருந்து காக்கத் தம்மிடமிருந்த எல்லாவற்றையும் பிணையாகச் செலுத்தலானார். இறுதியில் அவர்களிடமிருந்து விடுதலையும் பெற்றுவிட்டார்.
5. அல்லாஹ்  தன்னை அதிகமாக நினைவுகூர்ந்து துதிக்குமாறும் உங்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான். அவ்வாறு இறைவனை நினைவுகூர்ந்து துதிப்பவரின் நிலையானது, எதிரியால் வேகமாகப் பின்தொடரப்பட்டுத் தேடப்படுகின்ற ஒரு மனிதரின் நிலையை ஒத்திருக்கிறது. அவர் பாதுகாப்பான கோட்டை ஒன்றில் நுழைந்து தன்னைத் தற்காத்துக்கொண்டார். ஓர் அடியார் இறைதியானத்தில் திளைத்திருக்கும் போதுதான் ஷைத்தா(ன் எனும் பகைவ)னின் தீங்கிலிருந்து பெரிதும் பாதுகாக்கப்பெறுகிறார்.
(இந்தச் செய்தியைத் தம் தோழர்களிடம் தெரிவித்த) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ள ஐந்து கட்டளைகளை நிறைவேற்றுமாறு நானும் உங்களுக்கு ஆணையிடுகிறேன்" என்று கூறினார்கள்.
அவை: 
1. சமூகக் கட்டமைப்பு. 
2. (தலைவரின் ஆணையைச்) செவியேற்றல். 
3. (தலைவருக்குக்) கட்டுப்படல். 
4. பிறந்தகத்தைத் துறந்து (ஹிஜ்ரத்) செல்லல். 
5. அல்லாஹ் வின் வழியில் அறப்போர் புரிதல் ஆகியவையாகும்.
ஒருவர் சமூகக் கட்டமைப்பிலிருந்து ஒரு சாண் அளவு வெளியேறினாலும் அவர் (மீண்டும் அதனுள்) திரும்பி வரும்வரை இஸ்லாம் எனும் கட்டைத் தமது கழுத்திலிருந்துக் கழற்றிக்கொண்டுவிட்டார். யார் அறியாமைக் கலாசாரத்திற்கு அழைப்பு விடுக்கிறாரோ அவர், முழந்தாளிட்டவர்களாக நரகத்திற்கு இழுத்து வரப்படுவோரில் ஒருவராவார்.
இவ்வாறு நபி (ஸல்) அவர்கள் சொன்னபோது, "அல்லாஹ் வின் தூதரே! அவர் தொழுதாலும், நோன்பு நோற்றாலுமா?" என நபித்தோழர்கள் வினவினர். "(ஆம்) தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், தம்மை முஸ்லிம் என்று அவர் கருதிக்கொண்டாலும் சரியே. முஸ்லிம்களை, அவர்களுக்கு அல்லாஹ்  பெயரிட்டபடியே, அல்லாஹ் வின் அடியார்கள், இறைநம்பிக்கையாளர்கள், (இறைவனுக்குக்) கீழ்ப்படிந்தவர்கள் என்றே அழையுங்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.

ஏகஇறைக் கோட்பாடு 
-------------------------------
இவ்வசனங்கள், அல்லாஹ் வை மட்டுமே வழிபட வேண்டும் என வலியுறுத்துவதன் மூலம் ஓரிறைக் கோட்பாட்டிற்கான ஆதாரமாகத் திகழ்கின்றன. ஒருவர் இவ்வுலகத்தின் படைப்புகள் குறித்துச் சிந்தித்தால், அவற்றைப் படைத்தவனின் ஆற்றல், விவேகம், அறிவு, உறுதி மற்றும் அவனது மகத்தான அதிகாரம் ஆகியவற்றை நிச்சயம் அவர் புரிந்துகொள்வார். (ஏனெனில், இறைவன் இருக்கின்றான் என்பதற்கும், அவன் ஒருவன்தான் என்பதற்கும் இந்த அகிலமே சான்றாகும்.)
ஓர் அரபுக் கிராமவாசியிடம் "இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம்?" என்று வினவப்பட்டது. அவர் சொன்னார்: அல்லாஹ்  தூயவன்! என்ன ஆச்சரியம்! ஒட்டகச் சாணம், (அதைக் கழித்த) ஒட்டகம் ஒன்று உள்ளது என்பதையும், பாதச் சுவடுகள், (அங்கு) நடந்தவன் ஒருவன் உள்ளான் என்பதையும் புலப்படுத்தும் போது விண்மீன்கள் நிறைந்த வானமும், அகன்ற பாதைகளைக் கொண்ட பூமியும், அலைகளாடும் கடல்களும் கைதேர்ந்த நுட்பமிக்க இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்காதா என்ன?
ஃபக்ருத்தீன் அர்ராஸீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: மன்னர் ஹாரூன் அர்ரஷீத் "இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம்?" எனும் இதே கேள்வியை இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்களிடம் கேட்டார்.
அதற்கு அவர்கள், "(மனிதர்கள் பேசும்) மொழிகள் வேறுபட்டிருப்பதும், (உயிரினங்கள் வெளியிடும்) ஒலிகளும் இராகங்களும் மாறுபட்டிருப்பதும் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதை உணர்த்தும் சான்றுகளாகும்" எனப் பதிலளித்தார்கள்.
கடவுள் மறுப்பாளர்க(ளான நாத்திகர்க)ளில் சிலர் இமாம் அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களிடம், "இறைவன் இருக்கின்றானா?" என்று வினவினர். "நான், எனக்குக் கிடைத்த ஒரு செய்தி குறித்துச் சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன். என்னை(ச் சற்று சிந்திக்க) விடுங்கள். அந்தச் செய்தியாவது: 
சரக்குகள் நிறைந்த கப்பல் ஒன்று- அதில் காவலர்களுமில்லை; அதைச் செலுத்தும் மாலுமிகளும் இல்லை- அது எதிரில் வரும் பேரலைகளையெல்லாம் கிழித்துக்கொண்டு தானாகவே செல்கிறது. தானாகவே வருகிறது. அதைச் செலுத்துவார் யாரும் இல்லாத நிலையிலேயே அது தன் விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது. இதைக் குறித்துத்தான் நான் சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன்" என்று அவர்களிடம் அபூ ஹனீஃபா (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
அப்போது, "(என்ன? கப்பல் ஒன்று செலுத்துவார் யாருமின்றிக் கடலில் தானாகவே சென்று வருகிறதா?) அறிவுள்ள எவனும் இவ்வாறு சொல்லமாட்டான்" என்று நாத்திகர்கள் கூறினர். "அப்படியா! (உங்கள் வாதப்படி சாதாரணக் கப்பல் ஒன்றே செலுத்துவார் யாருமின்றி நகர இயலாது என்றால்,) விண்ணும் மண்ணும் அவற்றில் உள்ள உறுதிவாய்ந்த பொருட்களும் இயங்க, அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா?" என்று அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள் திருப்பிக் கேட்டார்கள்.
பதில் சொல்ல இயலாமல், வந்தவர்கள் வாயடைத்துப்போயினர். பின்னர் அவர்கள் தமது கடவுள் மறுப்பு (நாத்திக)க் கொள்கையைக் கைவிட்டு அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களின் கரம்பற்றி இஸ்லாத்தைத் தழுவினர்.
"இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம்?" என்ற இதே வினா இமாம் ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களிடமும் தொடுக்கப்பட்டது.
அதற்கு அவர்கள் "இதோ முசுக்கட்டை மரத்தின் இலையைப் பார்த்திருக்கிறீர்களா? அதன் சுவை ஒன்றுதான். ஆனால், அந்த இலையைப் பட்டுப்புழு உண்டுவிட்டுப் பட்டு நூலைத் தருகிறது. அதே இலையைத் தேனீ சாப்பிட்டுவிட்டுத் தேனைத் தருகிறது. ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் அதை உண்டுவிட்டு விட்டையையும் சாணத்தையும்தான் தருகின்றன. அதே இலையை மான்கள் தின்றுவிட்டு மணமிக்க கஸ்தூரியைத் தருகின்றன. இத்தனைக்கும் பொருள் ஒன்றுதான். (இந்த வித்தியாசத்தை நிர்ணயிக்கும் ஆற்றல்மிகு ஒருவன் உள்ளான் என்பதற்கு இது சான்றல்லவா?)" என்று பதில் கூறினார்கள்.
"இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம்?" என்று இமாம் அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) அவர்களிடம் கேட்கப்பட்டது.
அதற்கு அவர்கள், "ஒரு பாதுகாப்பான கோட்டை; பளிங்கு போன்றது. அதன் வெளிப்புறம் வெள்ளியைப் போன்று வெண்மையாகவும் உட்புறம் சுத்தமான பொன்னிறமாகவும் உள்ளது. அதற்கு நுழைவாயிலோ வேறெந்த வழியோ கிடையாது. இந்நிலையில், திடீரென அக்கோட்டையின் சுவர் பிளக்கிறது. அதிலிருந்து செவிப்புலனும் கண் பார்வையும் உள்ள ஓர் உயிர் வெளிவருகிறது. பொலிவான தோற்றமும் இனிமையான குரலும் அந்த உயிருக்கு உண்டு. அதாவது முட்டையிலிருந்து கோழிக்குஞ்சு வெளிவருகிறது. (இதைச் சாதித்தவன் அந்த இறைவன் அன்றி வேறு யார்?)" என்று கூறினார்கள்.
இதே கேள்வி அபூநுவாஸ் எனும் கவிஞரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறினார்:
தாவரங்களை யோசித்துப் பார்.
அதில் அந்த மன்னன் வைத்துள்ள
தடயங்களைக் கவனி.
மரகதக் கிளைகள்மீது
பொன் விழிகளால்
அண்ணாந்து பார்க்கும்
இலைக் கண்கள்.
அவை சாட்சியம் சொல்கின்றன
இறைவனுக்கு இணையில்லை என.

கவிஞர் இப்னுல் முஅதஸ்ஸு கூறினார்:
விந்தைதான்!
அவனுக்கு எவ்வாறுதான்
மாறு செய்கின்றனரோ?
மறுப்போர் எவ்வாறுதான்
அவனை மறுக்கின்றனரோ?
அனைத்துப் பொருட்களிலும்
அவனுக்கோர் சான்று
நற்சான்று பகரும்
அவன் ஏகன் என்று.

வேறுசிலர் கூறுகின்றனர்: பரந்து விரிந்த நெடிதுயர்ந்த வானங்கள், அவற்றில் மிதக்கும் ஒளி சிந்துகின்ற கோள்கள் மற்றும் விண்மீன்கள், அவை தினமும் தம்மைத் தாமே சுற்றிக்கொண்டு பிற கோள்களையும் சுற்றி வருகின்ற விதம், பூமியை அதன் எல்லாப் புறங்களிலும் சூழ்ந்துள்ள கடல்கள், பூமி அசையாமல் நிலையாக இருக்கவும், அதில் வசிப்போர் அமைதியாக இருக்கவும் வேண்டி அதன் மீது நிறுத்தப்பட்டுள்ள "வெண்மை, சிவப்பு மற்றும் அடர்ந்த கருமை ஆகிய பலவண்ண மலைகள் உள்ளன." (35:27) எனும் வசனத்திற்கொப்ப நிறத்தாலும் தோற்றத்தாலும் வேறுபட்ட பல மலைகள், மக்களின் பயன்பாட்டிற்காக ஒரு பகுதியிலிருந்து வேறொரு பகுதிவரைப் பாய்ந்தோடும் ஆறுகள், பூமியில் பரவியிருக்கும் பல்வேறு உயிரினங்கள், மண்ணும் நீரும் ஒத்த இயல்புடையதாக இருந்தும், அவற்றால் முளைத்த பல்வேறு தோற்றமும் நிறமும் சுவையும் கொண்ட தாவரங்கள் ஆகியவற்றை ஒருவர் ஆழ்ந்து சிந்தித்தால், படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கும், அவன் மகத்தான ஆற்றல் படைத்தவன், மதிநுட்பம் வாய்ந்தவன் என்பதற்கும், தன் படைப்புகள்மீது அவன் கருணை மிக்கவன், அன்புடையவன், பரோபகாரி என்பதற்கும் அத்தாட்சி உண்டு என்பதை நன்கறியலாம்.
இதை நிரூபிக்கும் வசனங்கள் குர்ஆனில் நிறைய உண்டு. அல்லாஹ் வைத் தவிர வேறெந்த இறைவனும் இரட்சகனும் இல்லை. அவன்மீதே முழுநம்பிக்கை கொண்டு, (எல்லா விஷயங்களிலும்) அவன் பக்கமே நான் திரும்புகிறேன்.
